GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[Regd . No. TN /CCN / 467 / 2009 -11. 
FR . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs. 1 .60 Paise . 


TAMIT 


NT 0 


RNMEN 


REL 


FL 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


RUTH 
AS 


ALONE TE 


TIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 43 ] 


CHENNAI, WEDNESDAY, NOVEMBER 3, 2010 

Aippasi 17 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI — Section 3 (b ) 
Notifications issued by Quasi-Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


தமிழ்நாடு மின்சார வாரியம் 
பொது நிர்மாண வட்டம் , மதுரை 


106 


UNIVERSITY AUTHORITIES 


UNIVERSITY OF MADRAS 


Election of Two Members to the Syndicate and Two members to the 

Academic Council by the Senate from among its members to 
Academic Council who are not engaged in Teaching 


107 


DTP _ VI- 3 (b ) (43) 


[ 105 ] 


106 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


தமிழ்நாடு மின்சார வாரியம் 
தமிழ்நாடு மின்தொடர் அமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் மதுரை . 

அறிவிக்கை 

(Lr. No . SE /GCC /MDU / AEE /MONI/F. PN /D . No. 896 / 10.) 
No . VI-3(b )/43/2010 . 

இவ்வறிவிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு (2 ) (a )- ன்படி 
ஏற்கெனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 2003 - ம் ஆண்டு மின்சார பிரிவு 
164 - ன்கீழ் வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின்கீழ் பார்வைக்காக வெளியிடப்படுகிறது . 

தமிழ்நாடு மாநிலம் , மதுரை , திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி , நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி , 
விருதுநகர் மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்க்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் 
அமைக்கவும் , அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2010 - 2011 மற்றும் வரும் ஆண்டுகளில் நிறுவுவதற்கு தமிழ்நாடு மின்சார 
வாரியத்திடம் அனுமதி பெறப்பட்டுள்ளது : 
வ . எண் . துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 

மின்பாதை மின்பாதை மொத்த 

அழுத்தம் மதிப்பீடு 
கி . மீ . 

இலட்சத்தில் . 


நீளம் 


( 3) 


N 


காரைக்குடி - சிவகங்கை 110 கி . வோ . மின்பாதையிலிருந்து புதிதாக 3.00 110 கி . வோ . 473. 89 

அமைக்கவிருக்கும் கல்லல் துணை மின்நிலையத்திற்கு உள்வெளி 
மின்பாதை அமைத்தல் . 
செண்பகராமன்புதூர் - ஆறுமுகனேரி 110 கி . வோ . மின்பாதையிலிருந்து 12.00 110 கி . வோ . 708.75 

புதிதாக அமைக்கவிருக்கும் நாவலடி துணை மின்நிலையத்திற்கு 

உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 
3 செம்பட்டி - ரெங்கநாதபுரம் 110 கி . வோ . மின்பாதையிலிருந்து புதிதாக 

2 .00 110 கி . வோ . 490 . 22 
அமைக்கவிருக்கும் ரெட்டியார்சத்திரம் துணை மின்நிலையத்திற்கு 
உள்வெளி மின்பாதை அமைத்தல் . 
ஏற்கெனவே உள்ள 110 கி . வோ . செண்பகராமன்புதூர் - கோதையார் 10.00 110 கி . வோ . 300.80 
மின்பாதையிலிருந்து குளித்துறை மின்நிலையம் வரை அமைந்துள்ள 
லெப்பாடு மின்கடத்தியை பாண்தர் மின் கடத்தியாக 110 கி . வோ . 

இரட்டை சுற்று மின்பாதை அமைத்தல் . 
5 ஏற்கெனவே உள்ள புகளூர் - செம்பட்டி 110 கி . வோ . ஒற்றைச்சுற்று 8. 00 110 கி . வோ . 149. 38 

மின்பாதையில் இருக்கும் மின்கோபுர எண் ( 322 முதல் 356 வரை ) 
உள்ள லெப்பாடு மின் கடத்தியை பாண்தர் மின் கடத்தியாக 
110 கி . வோ . ஒற்றைச் சுற்று மின் கோபுரத்தில் ஒற்றைச் சுற்று 

மின்பாதை அமைத்தல் . 
6 ஏற்கெனவே உள்ள கயத்தார் 230 கி . வோ . துணை மின்நிலையத்திலிருந்து 80 .00 110 கி . வோ . 844.66 

கோதையார் மின் உற்பத்தி நிலையம் வரை 110 கி . வோ . இரட்டைச்சுற்று 
மின்பாதையிலுள்ள நாள்பட்ட Wolf மின்கடத்தியை பான்தர் மின் 
கடத்தியாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் 

இரட்டைச்சுற்று மின்பாதை அமைத்தல் . 
மேற்கூறப்பட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் 
உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழே கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ம் ஆண்டின் 
மின்சாரம் சட்டப் பிரிவின்படி தெரிவிக்க வேண்டப்படுகிறது . 
மதுரை - 7 , 

ER . என் . வெங்கடராமன் , 
2010 ஆகஸ்ட் 30 . 

மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


Nov. 3, 2010 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


107 


UNIVERSITY AUTHORITIES 


UNIVERSITY OF MADRAS 


Election of (i) Two Members to the Syndicate by the Senate from among its members and (ii) Two Members to the 

Academic Council by the Senate from among its Members [who are not Engaged in Teaching ] 


(No. V. 1/Miscellaneous / 10 - 2010 /408 .) 


No. VI-3(b )/44/2010 . 

It is hereby notified that the election of [i] TWO MEMBERS to the Syndicate by the Senate from among its members and 
[ii ] TWO MEMBERS to the Academic Council by the Senate from among its members [who are not engaged in teaching], will 
be held under Section 18 [a ] - Other Members [1 ] and Section 23 [a ] - Other Members [1 ] of the Madras University Act, 1923 
respectively , on the day of the Ordinary Meeting of the Senate scheduled on 30th October, 2010 . 


TWO VACANCIES 

[i] SYNDICATE [Section 18 (a ) - Other Members( 1)]: 
" SIX MEMBERS to be elected by the Senate from among its members ". 

The newly elected TWO MEMBERS will hold office as Members of the Syndicate for the Residual Period , i.e ., upto 
27 - 03 - 2012 (i. e ., from the date of declaration of result). 


TWO VACANCIES 
[ ii ] THE ACADEMIC COUNCIL ( Section 23 (a ) - Other Members Sub - Section (1)] : 
" FIVE MEMBERS to be elected by the Senate from among its members who are not engaged in teaching”. 

The newly elected TWO MEMBERS will hold office as members of the Academic Council for a period of three years from 
the date of receipt of nomination / the date of withdrawal/ the date of election /the date of declaration of results whichever is 
applicable for the election . 

The election will be conducted according to the Statutes contained in Chapter XIX , Volume I, University Calendar 2001 
and the provisions of the Madras University Act , 1923 . 

Nomination forms are available in the Registrar s Office on requisition by the candidate , Nomination should be sent so 
as to be received by the Registrar, University of Madras , University Buildings, Chepauk , Chennai-600 005 , Not later than 
Monday , the 4th October 2010 upto 4 .00 p .m . The scrutiny of nominations will take place on the same day, i.e ., 04 - 10 - 2010 
at 4 . 15 p .m . in the Registrar s Office, Centenary Building, Chepauk , Chennai- 5 . 


No. V . 1/ELSEN2K9/09- 2010 / 346 
University Buildings , 
Chepauk , Chennai-600 005 . 
Date : 20th September 2010 . 


Dr. P . SARAVANAN , 

Registrar. 


To 


THE MEMBERS OF THE SENATE . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR ORIENTATIONERY AND PRINTING,CHENNAI 


